﻿35. நாம் "ஆதமே! நீரூம் உம்முடைய துணைவியும் இந்தச் சொர்க்கத்தில் வசித்துக்கொள்ளுங்கள்; இங்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் தாராளமாக உண்ணுங்கள். (ஆனால்,) இந்த மரத்தை (மட்டும்) நெருங்காதீர்கள். (அவ்வாறு நெருங்கினால்,) அநீதி இழைத்தோரில் நீங்களும் அடங்குவீர்கள்" என்று கூறினோம்.
36. ஆனால், ஷைத்தான் அ(ம்மரத்)தை வைத்து அவ்விருவரையும் வழிதவறச் செய்தான். அதனால், அவர்கள் இருந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டான். (ஆகவே) நாம், "நீங்கள் (இங்கிருந்து) கீழிறங்கிச் சென்றுவிடுங்கள்; உங்களில் சிலர் சிலருக்குப் பகைவர்களாக இருப்பீர்கள். ஒரு (குறிப்பிட்ட) காலம்வரை உங்களுக்குப் பூமியில் வசிப்பிடமும் (அனுபவிக்க) வாழ்வாதாரமும் உண்டு" என்று கூறினோம்.
--------------------------------------
ஆதம் (அலை) அவர்களுக்குச் சிரம்பணியுமாறு வானவர்களுக்கு அல்லாஹ்  உத்தரவிட்டான். அதற்குக் கட்டுப்பட்டு இப்லீஸைத் தவிர மற்ற அனைவரும் ஆதமுக்குச் சிரம்பணிந்தனர். இதன் மூலம் அவருக்கு மரியாதை வழங்கிய இறைவன் வேறொரு வகையிலும் அவரைத் தான் கண்ணியப்படுத்தியதை இங்கு விவரிக்கின்றான்.
அதாவது சொர்க்கத்தில் தாம் விரும்பிய இடத்தில் தங்கிக்கொள்வதற்கும், நல்ல முறையில் மனமகிழ்வுடன் வேண்டிய அளவு தாராளமாக உண்பதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கினான்.
இறைவன் ஆதம் (அலை) அவர்களைத் தங்கவைத்த சொர்க்கம் வானத்தில் உள்ளதா, அல்லது பூமியில் உள்ளதா என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. அது வானத்தில்தான் உள்ளது என்றகருத் தையே பலர் கொண்டுள்ளனர்.
முஅதஸிலா மற்றும் கத்ரிய்யா ஆகிய (வேறுபட்ட கொள்கை உடைய) பிரிவினர், அது பூமியில்தான் உள்ளது என்று கூறியிருப்பதாகக் குர்துபீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது தொடர்பான (கூடுதல்) விளக்கம் இன்ஷா அல்லாஹ்  (அல்லாஹ்  நாடினால்) "அல்அஃராஃப்" எனும் (ஏழாவது) அத்தியாயத்தின் விரிவுரையில் இடம்பெறும்.

ஹவ்வா 
----------------
(ஆதம் (அலை) அவர்கள், தம் துணைவியாரோடு சொர்க்கத்தில் தங்கிக்கொள்ளுமாறு தான் கூறியதாக அல்லாஹ்  இவ்வசனத்தில் குறிப்பிடுகின்றான். எனவே,) ஆதம் (அலை) அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு முன்னரே அவர்களின் துணைவியார் ஹவ்வா (அலை) அவர்கள் படைக்கப்பட்டுவிட்டார்கள் என்று இவ்வசனத்தின் போக்கிலிருந்து தெரிய வருகிறது.
(ஆனால்,) ஆதம் (அலை) அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்த பின்னர்தான் ஹவ்வா (அலை) அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. சுத்தீ (ரஹ் ) அவர்கள், இப்னு அப்பாஸ் (ரலி) மற்றும் சில நபித்தோழர்களிடமிருந்து பின்வரும் தகவலைக் குறிப்பிடுகிறார்கள்:
சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளியேற்றப்பட்டான். பின்பு அதில் ஆதம் (அலை) அவர்கள் குடியமர்த்தப் பட்டார்கள். அவர்கள் தனி மனிதராகவே அதில் உலவி வந்தார்கள். நிம்மதி அளிக்கும் வகையில் எந்தத் துணையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இந்நிலையில், சற்று தூங்கி எழுந்தார்கள். அப்போது, அவர்களின் தலைக்கு அருகே ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அல்லாஹ்  அந்தப் பெண்ணை ஆதமின் விலா எலும்பிலிருந்து படைத்திருந்தான்.
அப்பெண்ணிடம், "நீ யார்?" எனக் கேட்டார்கள். "நான் ஒரு பெண்" என அவர் கூறினார். "நீ எதற்காகப் படைக்கப்பட்டாய்?" எனக் கேட்டார்கள். "நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக" என்று அவர் பதிலளித்தார்.
அப்போது, ஆதம் (அலை) அவர்கள் பெற்றிருந்த ஞானத்தைப் பார்த்துத் தெரிந்துகொள்ளும் வகையில் வானவர்கள், "ஆதமே! அந்தப் பெண்ணின் பெயர் என்ன?" என்று கேட்டனர். அதற்கு, "ஹவ்வா" எனப் பதிலளித்தார்கள். "ஏன் ஹவ்வா எனப் பெயர் சூட்டப்பெற்றது?" எனக் கேட்டனர். அதற்கு, "அந்தப் பெண் உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதால்" என்று கூறினார்கள். ("ஹவ்வா" என்பது "ஹய்யு" (உயிருள்ளது) என்பதிலிருந்து மருவியது என்பர்.)

அந்த மரம் 
------------------
"ஆனால், இந்த மரத்தை (மட்டும்) நெருங்காதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியது, ஆதம் (அலை) அவர்களைப் பரிசோதிக்கத்தான்.
(தடை விதிக்கப்பட்ட) அந்த மரம் எது என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. "அது திராட்சைக் கொடி" என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக சுத்தீ (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள். "கோதுமைப் பயிர்தான் அது" என யூதர்கள் கருதுகின்றனர். "அது தானியக் கதிர்" என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
ஆதம் (அலை) அவர்கள் (அல்லாஹ் வின் தடையை மறந்து) "எந்த மரத்திலிருந்து சாப்பிட்டார்கள்?" என்றும், "எந்த மரத்தின் அருகில் இருந்துகொண்டு பாவமன்னிப்புக் கோரினார்கள்?" என்றும் விளக்கம் கேட்டு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் (பழைய வேதங்களைக் கற்றறிந்த) அபுல்ஜலத் ஜைலான் பின் ஃபர்வா (ரஹ் ) அவர்களுக்குக் கடிதம் எழுதினார்கள்.
அதற்கு, அபுல்ஜலத் அவர்கள், "ஆதம் (அலை) அவர்களுக்குத் தடை விதிக்கப்பட்ட மரம் எது என்று நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தீர்கள். அது தானியக் கதிராகும். மேலும், அவர்கள் எந்த மரத்தின் அருகில் இருந்து பாவமன்னிப்புக் கோரினார் என்றும் கேட்டிருந்தீர்கள். அது ஆலிவ் மரம் ஆகும்" என்று பதில் எழுதினார். இதை பனூ தமீம்களில் ஒருவர் தமக்கு அறிவித்ததாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
அபூமாலிக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாக சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறுகையில், "அந்த மரம் பேரீச்ச மரம் ஆகும்" என்று குறிப்பிட்டார்கள். அது அத்தி மரம் என முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
இமாம் அபூஜஅஃபர் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இந்த விஷயத்தில் சரியான கருத்து என்னவென்றால்: ஆதம் (அலை) அவர்களையும் அவர்களுடைய துணைவியாரையும் சொர்க்கத்து மரங்களில் ஒரு குறிப்பிட்ட மரத்திலிருந்து எதையும் உண்ணக் கூடாதென இறைவன் தடை செய்தான். ஆனால், அந்த மரத்திலிருந்து அவ்விருவரும் உட்கொண்டுவிட்டனர்.
அந்த மரம் குறித்துச் சிலர் கோதுமைப் பயிர் என்றும், வேறுசிலர் திராட்சைக் கொடி என்றும், இன்னும் சிலர் அத்தி மரம் என்றும் கூறுவதுண்டு. உண்மையில் அந்த மரம் இந்த மூன்றில் ஒன்றாகக்கூட இருக்கலாம். ஆனால், அது இன்ன மரம்தான் என்பது நமக்குத் துல்லியமாகத் தெரியாது.
ஏனெனில், அதற்குக் குர்ஆனிலோ ஆதாரபூர்வமான நபிமொழியிலோ எந்த ஆதாரத்தையும் இறைவன் தன் அடியார்களுக்கு வழங்கவில்லை. அது இன்ன மரம்தான் என்று துல்லியமாகத் தெரிந்துகொள்வதால் எந்தப் பயனும் கிடையாது; தெரியாமல் இருப்பதால் எந்த இடையூறும் கிடையாது. அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
"ஷைத்தான் அ(ம்மரத்)தை வைத்து அவ்விருவரையும் வழிதவறச் செய்தான்" என்பதைக் குறிக்க வசனத்தின் மூலத்தில், "ஃபஅஸல்ல ஹுமஷ் ஷைத்தானு அன்ஹா" எனும் வாக்கியம் இடம்பெற்றுள்ளது. இதில் "அன்ஹா" எனும் சொல்லில் உள்ள "ஹா" எனும் பிரதிப் பெயர்ச்சொல், "சொர்க்கத்தைக் குறிக்கும்" எனலாம்.
இதன்படி, "அவ்விருவரையும் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டான்" எனப் பொருள் அமையும். அல்லது "அந்த மரத்தைக் குறிக்கும்" என்றும் கூறலாம். இதன்படி, "அவ்விருவரையும் இந்த மரத்தின் காரணத்தால் ஷைத்தான் வழிதவறச் செய்துவிட்டான்" எனப் பொருள் அமையும்.
இதற்கு எடுத்துக்காட்டாக மற்றொரு வசனத்தைக் கூறலாம்: (இயல்பிலேயே) சத்தியத்திலிருந்து திசை திருப்பப்பட்டவனே அ(ந்தக் குர்ஆனை ஏற்க மறுப்ப)தன் காரணத்தால் திசை திருப்பப்படுவான். (51:9)
ஆக, ஷைத்தான் அ(ம்மரத்)தை வைத்து அவ்விருவரையும் வழிதவறச் செய்தான். அதையடுத்து "அவர்கள் எந்த (உயர்) நிலையில் இருந்தார்கயோ அதிலிருந்து அவர்களை ஷைத்தான் வெளியேற்றிவிட்டான்" என்று தொடர்ந்து அல்லாஹ்  கூறுகின்றான். அதாவது அவர்களுக்குக் கிடைத்து வந்த உடை, சுவையான உணவு, விசாலமான உறையுள், மன அமைதி ஆகியவற்றிலிருந்து அவர்களை ஷைத்தான் வெளியேற்றினான்.
"ஆகவே, நாம் "நீங்கள் (இங்கிருந்து) கீழிறங்கிச் சென்றுவிடுங்கள்; உங்களில் சிலர் சிலருக்குப் பகைவர்களாக இருப்பீர்கள். ஒரு (குறிப்பிட்ட) காலம்வரை உங்களுக்குப் பூமியில் வசிப்பிடமும் (அனுபவிக்க) வாழ்வாதாரமும் உண்டு" என்று கூறினோம்." அதாவது "உங்களுக்குக் குறிப்பிட்ட அளவிலான வசிப்பிடமும், உணவும், குறிப்பிட்ட காலம்வரையிலான ஆயுளும் பூமியில் உண்டு. அதற்குப் பின்னர்தான் உலக முடிவு நாள் ஏற்படும்.

பாம்புக் கதை 
-----------------------
இவ்விடத்தில் இப்லீஸ் பற்றியும், (அவன் சொர்க்கத்தில் நுழைய உதவி செய்த) பாம்பு பற்றியும், சொர்க்கத்தில் நுழைந்து எவ்வாறு இப்லீஸ் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் என்பது பற்றியும் யூதக் கதைகள் பல உள்ளன. அவற்றை சுத்தீ (ரஹ் ), அபுல்ஆலியா (ரஹ் ), வஹ் ப் பின் முனப்பிஹ்  (ரஹ் ) உள்ளிட்ட முற்கால அறிஞர்கள் கூறியுள்ளனர். அவை அனைத்தையும் "அல்அஃராஃப்" (எனும் 7ஆவது) அத்தியாயத்தின் விளக்கவுரையில் இதைவிட விரிவான முறையில் இன்ஷா அல்லாஹ்  (அல்லாஹ்  நாடினால்) நாம் விவாதிப்போம்.
பெரும்பாலான அறிஞர்களின் கூற்றுப்படி, ஆதம் (அலை) அவர்கள் எங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கயோ அந்தச் சொர்க்கம் வானத்தில் இருக்குமானால், "அதில் இப்லீஸ் எவ்வாறு நுழைய முடிந்தது? அவன்தான் சொர்க்கத்தைவிட்டு விரட்டப் பட்டுவிட்டானே?" எனும் கேள்வி எழுகிறது. இதற்குப் பல பதில்கள் உள்ளன.
1) சொர்க்கத்தினுள் (விருந்தினரைப் போன்று) மரியாதையான முறையில்தான் இப்லீஸால் நுழைய முடியாது. ஆனால், திருட்டுத்தனமாகவும் இழிந்த நிலையிலும் அவன் சொர்க்கத்தினுள் நுழையத் தடை இருக்கவில்லை. இதனால்தான், "சொர்க்கத்தில் நுழைவதற்காக ஒரு பாம்பின் வாய்க்குள் இப்லீஸ் நுழைந்துகொண்டான். (அந்தப் பாம்பு சொர்க்கத்தினுள் செல்ல, கூடவே அவனும் நுழைந்துவிட்டான்)" என்று தவ்ராத்தில் (தோரா) உள்ளதைப் போன்று சிலர் கூறியுள்ளார்கள்.
2) அல்லது அந்த இப்லீஸ் சொர்க்கத்திற்கு வெளியே நின்றுகொண்டு, அவ்விருவரின் உள்ளங்களிலும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்.
3) அல்லது "அவ்விருவரும் வானத்தில் (சொர்க்கத்தில்) இருந்தாலும், இப்லீஸ் பூமியில் இருந்தவாறே அவ்விருவருக்கும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தியிருக்க இடமுண்டு. இவற்றை ஸமக்ஷரீ (ரஹ் ) உள்ளிட்டோர் கூறியுள்ளனர்.
இவ்விடத்தில் குர்துபீ (ரஹ் ) அவர்கள், பாம்புகளைப் பற்றியும், அவற்றைக் கொல்வதைப் பற்றியும் வந்துள்ள நபிமொழிகளையும், அது தொடர்பான சட்ட விளக்கத்தையும் (தமது விரிவுரையில்) பயனுள்ள வகையில் சிறப்பாக எடுத்துக் கூறியுள்ளார்.
